ஸ்ரீமதே ராவ்‌ நம: 
கீரியாஸாகரம்‌-4வது பாகம்‌. 
வசன ஸாரம்‌ -2ம்‌ பாகம்‌. 
மஹோதஸவம்‌ மற்றும்‌ பற்பல உத்ஸவந்களுக்கான 
ப்ரமாணத்திரட்டுக்கள்‌. 


ஸ்ரீயப்பதியான ஸர்வேஸ்வரனபரத்வம; வயூஹம்‌, விபவம்‌ 
அந்தர்யாமி, அர்ச்சை என்கிற 5 ஸ்வரூபநங்களில்‌ எழுந்தருளி 
உள்ளான்‌. ஆனால்‌ அவற்றில்‌ முன்சொன்ன நான்கிலும்‌ 
இல்லாத ஒரு ஸெளலப்யம்‌, அழகு மறறும்‌ எண்ணற்ற 
குணங்கள்‌ அர்ச்சாவதாரதீதில்தான்‌ உண்டு என்று தானே முன்‌ 
மொழிந்துள்ளான்‌ ஸ்ரீ பாஞ்சராதீர ஆகமத்தின்‌ வாயிலாக. 
இதையே பரதீவத்தைக்கண்டு பிடித்தது ஏகாயன வேதமும்‌, 
மற்ற4வேதஙகளும்‌. வ்யூஹாதிகளைக்கண்டுபிடித்தது 
ஸ்ரீபாஞ்சராத்ரஆகமம்‌. விபவத்தைக்‌ கண்டுபிடித்தது 
ஸ்ரீராமாயணம்‌ போன்ற இதிஹாஸங்கள்‌. 
அந்தர்யாமிதவத்தைக்கண்டு பிடித்தது புராணாதிகள்‌. 
அர்ச்சாவதாரத்தைக்கண்டு அதிலேயே ஆழுங்கால்‌ 
பட்டுஎல்லோரு ம்‌ உஜ்லீவிக்கவேண்டும்‌ என்று 
நலவழியைக்கூறியது தமிழ்மறையாகிய தராவிட 
வேதம்‌. இந்த தீராவிட வேதமாகிய தமிழ்மறைதான 
அர்ச்சவதாரதீதின்‌ சிறப்பையும்‌ எளிமையையும்‌ உலகிற்கு 
உணர்த்தியது. அதைச்செய்த ஆழ்வார்கள்‌ பகவானின்‌ 
அம்சபூதர்கள்‌. ்ரீபாஞ்சராதரஆகமததை பகவானமூலம்‌ 
உபதேசம்‌ பெற்று உலகுக்கு உறைத்த ஒளபகாயன 
சாண்டிலயாதி மஹர்ஷிகளும்‌ எம்பெருமானின்‌ ஆயுதங்களின்‌ 
திருவவதாரமே.ஆனால்‌ ஆழ்வார்கள்‌ ஸ்வயம்வயகீதம்‌, 
வயம்‌ ஆர்ஷம்‌,ஸைத்தம்‌ என்றெல்லாம்‌ பற்பல பிரிவாகப்‌ 
பிரிக்கப்பட்டு அதன்‌ பூஜா விதிமுறைகளை எளிய வழியாக 
உலகுக்கு உறைத்த ஸ்ரீ பாஞ்சராதர ஆகம முறையையே 4000 
திவ்யப்ரபநதம்‌ என்கிற தீராவிட வேதமாகக' கூறினார்கள்‌. 
அவர்கள்‌ கூறியதன்‌ ஸாராம்சஙகள்‌ முன்சொன்ன 
திவ்யக்ஷேதர எம்பெருமான்களின்‌ வைபவங்களாகவே 
ஏற்பட்டதாலதான்‌ அந்த பரபநீதத்திற்கு திவ்யப்ரபந்தம்‌ என்ற 
பெயர்‌ ஏற்பட்டதாகப்‌ பெரியோர்கள்‌ பகர்வர்‌. எப்படி 
ஆயினும்‌ எம்பெருமான்‌ உகந்தருளின க்ஷேத்ரங்கள்‌ 
திவ்யக்ஷேதரங்கள்‌. அவருகந்தருளிய ஆகமம்‌ 
ஸ்ரீ பாஞ்சராத்ரம்‌. அவர்‌ உகந்த 
ப்ரபந்தம்திவ்யப்ரபந்தமாயிற்று. 
இப்படிபற்பலபுகழ்களைக்‌ கொண்ட இந்த ஆகம 
முறைப்படியும்‌, தராவிடவேதமுறைப்படியும்‌ அடியொற்றி 


பறபல உதஸவாதிகளை எமபபருமான கணடருளுகிறான. 
அவையெல்லாம்‌ தற்காலத்தில்‌ வெரும்‌ 
ஏட்டுச்சுரைக்காயாகவே ஆகிவிட்டது.இன்றுநடக்கும்‌ 
உதீஸவாதிகள்‌ வெரும்‌ சடங்குமுறையாகவும்‌ 
பலவிஷயஙகள்‌ சாஸ்தரத்திற்கு அப்பாற்பட்ட விருதீதமான 
முறையிலும்‌ நடநீது வருவது கண்கூடு. வருத்தமான 
விஷயமும்‌ கூட. ஆனாலும்‌ சில விஷயங்கள்‌ சிலபல 
ஸனனதிகளில்‌ வழக்கமான முறையில்‌ நடப்பதாலும்‌ 
அதற்கான ப்ரமாணநங்கள்‌ உண்டா? என்று 

குழம்புவதாலும்‌ ஏற்பட்டதுதான்‌ இந்த வசனஸாரம்‌ 
2ம்பாகம்‌. இந்த நூலில்‌ கூடியவரையிலும்‌ முன்பு நடந்துவந்த 
உதீஸவாதிகளுக்கும்‌, தற்கால உதீஸவஙசளுக்கும்‌ பற்பல 
ப்ரமாணநங்களை உறைப்பதே நோக்கமாகும்‌.சில 
இடங்களில்‌ உதீஸவாதிகள்‌ மாறி இருந்தால்‌ 
அதுதிவ்யப்ரபந்த அனுஸந்தானத்தை வைத்தே மாறி இருக்க 
வேண்டும்‌.திருக்கோலங்கள்‌ ஏற்பட்ட விதமும்‌ 
இப்படித்தான்‌. உதாரணத்திற்கு ஆகம ரீதியாக 5ஆம்‌ திருநாள்‌ 
கருடவாஹனம்‌ என்கிறபடிதான்‌ கூறப்பட்டுள்ளது. ஆனால்‌ 
சிலதிவ்ய தேசங்களில்‌ நான்முகன்‌ திருவந்தாதி என்கிற 
கணக்கின்‌ பாசுரப்படி 4ம்‌ திருநாள்‌ கருடவாஹனம்‌ 
அனுஷ்ட்டிக்கிறார்கள்‌. 

அதேபோல்‌ ஆகரயன உத்ஸவம்‌ என்கிற கதிர்சாத்தி உத்ஸவம்‌ 
என்கிற பெயரில்‌ பல இடங்களில்‌ ஐப்பசிமுதல்‌ 
தைமாதம்வரைநடகீகிறது. இந்தஉத்ஸவமும்தேசாசாரத்தை ப்‌ 
பற்றியே மாறுகிறது. ஆனால்‌ இவற்றிற்கெல்லாம்‌ ப்ரமாணம்‌ 
ஸ்ரீபாஞ்சராத்ர ஸம்ஹிதைகளில்‌ கிடைப்பதையும்‌, நம்‌ 
பூர்வாசார்யகள்‌ அநுஷட்டிததுக்காட்டிய 
எளியமுறைகளையும்‌ எடுத்துகீகூறுவதே இந்த நூலின்‌ உயர்‌ 
நோக்கமாகும்‌. அதிலும்‌ ஒவ்வொருஉதஸவத்தின் பலன்களும்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதன பலன்கள்‌ என்கிறபொழுது 
அந்ததேச ராஜாக்கள்‌ (மந்தீரிகள்‌) மக்கள்‌ ஸுகமாக இருப்பதே 
நோக்கமாகககூறப்பட்டுள்ளது. 

ஆனால்‌ தற்கால ராஜாக்கள்‌ அந்த உயரியஎண்ணத்தையே 
அழித்து தன்னையும்‌ அழித்துககொண்டதுதான வருத்தமான 
விஷயம்‌.ஆனாலும்‌ ஏதோஒரு காலத்தில்‌ ௨151013252257 
2410-10£1 ஸுதர்சன பகவானின்‌ லக்ஷ்ணஙகளில்‌ உள்ள 
வேறுபாடுகள்‌ எத்தனை எனறு கரகாஸ்தர பேதங்களும்‌ 
நிர்ணயங்களும்‌ என்கிற தலைப்பில' ஒரு ப்ரமாணத்திரட்டும்‌ 
சேர்ககப்பட்டுளளது. 


வாஸ்தது மண்டலம்‌ விசேஷமானது. 


இந்தவசனஸாரம்‌ 2 பாகம்‌ வெகு அழகாக வெளியிடுவதற்கு 
த்ரவ்யஸகாயம்‌ செய்து துணைபுரிந்த அன்பில்‌ ஸ்ரீமான்‌ 
ஸ்ரீ.உ.வே சகரம்‌ ஸ்ரீநிவாஸ ஐயங்கார்‌ தம்பதிகள்‌ மற்றும்‌ 
அவரது குடும்பத்தினருக்கு அனைத்து திவ்யதேச 
எம்பெருமான்‌ கருபாகடக்ஷதீதால்‌ ஸகல ஸெளபாகயம்‌ 
பெற்று பல்லாண்டு வாழ பரார்ததிக்கிறேன்‌. 


வாசகதோஷம்‌ க்ஷநீதவ்ய: 
- தாஸன்‌. 
க. ்றீ ராமன்‌ பட்டாச்சார்யார்‌. 


வசன ஸாரம்‌ 2ம்‌ பாகம்‌ 
மஹோதஸவக௫ஈச்கவினம்ரமாணத்திரட்‌ 


1ம்‌ பக்கம்‌ முதல்‌ 
உத்ஸவம்‌ என்கிற சப்தத்தின்‌ நிர்வசனம்‌ (அர்த்தம்‌). 
ஆசார்யனின முகீயதீவம்‌. அவருடைய நியமங்கள்‌. 


3ம்‌ பக்கம்‌ முதல்‌ 

ஸநகல்பத்தின்கரமம்‌. உதீஸவத்திலி நித்ய, நைமித்திக,காம்ய 
உத்ஸவங்கள்‌,அதன்லக்ஷணங்கள்‌. 

கர்மார்ச்சை, முதலிய பிம்பங்களின்‌ பேதப்படி உதீஸவத்தின்‌ 
பேதநகள்‌. 

அங்குரார்ப்பணாதிகார்யங்களின்பேதப்படி உத்ஸவ பேதங்கள்‌, 
யாக குண்டங்களின பேதப்படி உத்ஸவ பேதங்கள்‌ மற்றும்‌ பல. 


8ம்‌ பக்கம்‌ முதல்‌ - 

உதஸவகார்யநஙகளின்‌ வரிசைகள்‌. அதற்கு உபயோகப்படக கூடிய 
வெற்றிலை பழந்கள்‌ போன்றவற்றில்‌ எண்ணிக்கைகள்‌. 
அங்குரார்ப்பண மண்டபத்தில்‌ உத்தம அளவுகள்‌. மற்றும்‌ பல. 


10ம்‌ பக்கம்‌ முதல- 

ம்ருத்ஸங்கரஹணம்‌ செய்வதற்குச்செல்ல வேண்டிய 
இடங்கள்‌.திக்குகள்‌. அதன்‌ பலன்கள்‌. மண்வெட்டியின்‌ 

லக்ஷணம்‌. பாலிகை, சராவம்‌,கடிகை போன்றவற்றின்‌ 
லக்ஷ்ணம்‌.அவற்றில்‌(106 போன்ற) உத்தமாதி பேதங்கள்‌. 
அவைகளின்‌ பொதுவான தேவதைகள்‌. தனித்தனியான 
தேவதைகள்‌. ஸ்தாபிக்க வேண்டிய இடங்கள்‌. பாலிகைகளில்‌ 4, 8, 12, 
16 போன்றவற்றிற்கு அதிதேவதைகள்‌. மற்றும்‌ பல. 


14ம்‌ பக்கம்முதல்‌ 

பாலிகையின்‌ தான்ய பேதநகள்‌. தேவதைகள்‌. க்ருதாரோபண விதி. 
வளரும்‌ வர்ணப்படி பலன்கள்‌. கடைசியாக விஸர்ஜனம்‌ செய்யும்‌ 
முறை. அந்தபாலிகையின்‌ அநகுரங்களை உத்ஸவ முடிவில்‌ சிரஸில்‌ 
தரிப்பதனால்‌ வரும்‌ புணயஙகள்‌. 


17ம்‌ பக்கம்முதல்‌ 

ரக்ஷாபந்தன கரமங்கள்‌. ஸ௫தீர பேதநகளும்‌ பலன்களும்‌. 
ஆலயத்திற்கு ப்ராம்மணரலலாதார்‌ யஜமானராக இருக்கும்‌ போது 
ரக்ஷாபந்தனம்‌ முதலில்‌ மணிக்கு ரக்ஷாபநதனமும்‌' பிறகுயஜமானர்கள்‌ 
என்பதற்கு ப்ரமாணம்‌. 


ரக்ஷ£பநதனம இலலாத உதஸவங்கள்‌. ரக்ஷாபநதன ஆசாரயனுககு 
உத்ஸவாதிகளில்‌ ஆசெளசம்‌ போன்ற தட்டுக்கள்‌ நேரிட்டால்‌ 
அனுஷ்ட்டிக்க வேண்டியதில்லை என்பதற்கு ப்ரமாணம்‌. மற்றும்‌ 
பல. 


20ம்‌ பக்கம்முதல்‌ 

வாஸ்து சாந்தி விஷயம்‌. வாஸ்துபுருஷன்‌, க்ஷேத்ர பாலர்கள்‌ 
லக்ஷ்ணஙககள்‌. வாஸ்து மண்டலமும்‌,பூஜாவிதிகளும்‌. வாஸ்து புருஷன்‌ 
வரையும்போது மாதபேதப்படி சிரஸின்‌ பேதஈர்கள்‌. அவரின்‌ 
பூஜையின்‌ பலன்கள்‌. மற்றும்‌ பல. 


24ம்‌ பகீகம்முதல்‌ 
.தீவஜ படத்தில்‌ அளவுகள்‌.கருடனின்‌ லக்ஷணங்கள்‌. 
கும்பத்தில்‌ ஆவாஹன விஷயம்‌. ப்ரோக்ஷ்ண விஷயம்‌. மற்றும்‌ பல. 


25ம்‌ பகீகம்முதல்‌ 
த்வஜஸ்தம்பத்தின்‌ அளவுகள்‌. இடங்கள்‌. அவற்றின்‌ 
லக்ஷணங்கள்‌. ஸ்தம்பஸ்தாபனத்தின பலன்கள்‌. 


28ம்‌ பகீகம்முதல்‌- 

பேரீதாடனத்தின்‌ கரமநகள்‌. தேவதைகள்‌. பேரியை முதலில்‌ 4முறை 
ஆசார்யனே அடிக்கவேண்டிய கட்டாயம்‌.அதன பலன்கள்‌. வேத 
மநீதரஙச்கள்‌. 

10விதஸ்வரஙகள்‌, ராகங்கள்‌, நருத்தஙகள்‌. 

பேரீதாடனத்திற்குப்பிறகு கராம வாசிகள்‌ வேரொரு இடததிற்குச்‌ 
செல்ல நேரிட்டாலும்‌ உதீஸவத்திற்குள்‌ ஊரூக்குள்‌ வந்து விட 
வேண்டும்‌.அப்படிவந்தபிறகு செய்யவேண்டிய பராயச்சித்த 
விஷயம்‌. 

தேவதாவாஹனம்‌ ஸ்வயம்‌ வீயக்தாதி ஆலயங்களுக்கும்‌ 
மானுஷபரதிஷட்டை ஆலயங்களிலும்‌ செய்ய வேண்டிய முறைகள்‌. 
மறறும்‌ பல. 


32ம்‌ பக்கம்முதல்‌ - 

ஒவ்வொருநாள்‌உதஸவத்தின்‌அதிதேவதைகள்‌. 

பலிஹரனதீதில்‌ ப்ரஸாத பேதங்கள்‌. அன்னமூர்தீதி லக்ஷணம்‌. உத்ஸவ 
காலத்தில்‌ கரஹணம்‌ வந்துவிடில்‌ பலிஹரணம்‌ இரண்டுமுறை 
ஸாதிக்க வேண்டிய நியமம்‌. மற்றும்‌ பல. 


36ம்‌ பக்கம்முதலி 
யாகசாலையில்‌ ஹோம விதிகள்‌.தீவார தோரண பூஜைகள்‌. பரிவார 
ஹோம விதிகள்‌. 


37ம்‌ பக்கம்முதல்‌- 


உதஸவததில வாஹன கரமஙகள.ஹனுமநதவாஹன 

விஷயம்‌. உதஸவத்தின மத்தியில்‌ கல்யாண உத்ஸவ 
விஷயம்‌.பலன்கள்‌. தேர்‌ பெரியதாக இருக்கும்‌ பக்ஷத்தில்‌ 
செய்யவேண்டிய முறை.வாஹனநங்கள்‌ ஸமர்ப்பிப்பதால்‌ வரும்‌ 
புணயங்கள்‌. மற்றும்‌ பல. 


39ம்‌ பகீகம்முதல்‌- 

கடதீபம்‌ ஸமர்ப்பித்தலின்‌ விஷயம்‌. 

6ம்திருநாள்‌ சூர்ணோத்ஸவமுறை. 7மதிருநாள்‌ 
சூர்ணோத்ஸவமுறை.9 ம்திருநாள்‌ சூர்ணோத்ஸவமுறை .அந்த 
சூர்ணத்தை சிரஸில்‌ தரிப்பதால்‌ வரும்‌ புணயங்கள்‌. 


42ம்‌ பக்கமீமுதல்‌- 

தீர்த்தவாரி கார்யக்ரமங்கள்‌. செய்யும்‌ விதம்‌. பகவானுடன்‌ 
தீர்த்தமாடினால்‌ வரும்புண்ய பலன்கள்‌.அப்பொழுது மற்ற ஊர்களில்‌ 
உள்ள பந்து மித்ராதிகளை நினைத்துக்கொண்டு நீராடினால்‌ 
அவர்களுக்கும்‌ அந்த புண்யதீதில்‌ பங்கு கிடைக்கும்‌ என்கிற விஷயம்‌. 


22ம்‌ பகீகமீமுதல்‌-புஷ்பயாகம்‌ செய்யவேண்டிய முறைகள்‌. அதன 
அர்த்தம்‌.ஜந்துவித வர்ணங்களில்‌ புஷ்ப 
மண்டலம்ஏற்படுததும்விதம்‌. பூஜாமுறைகள்‌. தவாதசஆராதனகரமந௩! 
கள்‌.தவாதச உபசாரங்களின பெயர்கள்‌. இந்த த்வாதச ஆராதனையை 
தர்சிப்பதால்‌ வரும்‌ புண்யவிஷயநஙகள்‌. 


46ம்‌ பகீகமீமுதல்‌- 

தீவஜா அவரோஹன முறைகள்‌. கும்ப உதீவாஸனகீரமகர்கள்‌. 

ஆசார்ய உதீஸவம்‌, அவர்களுக்கு ஸம்மானம்‌ செய்யும்‌ 

முறைகள்‌, மற்றும்‌ பல விஷயங்கள்‌. 

இதுபோல்‌ மஹோத்ஸவம்‌ செய்வதால்‌ ஏற்படும்‌ புண்ய பலன்கள்‌. 
இதுமஹோதஸவத்தின்சிறப்பம்சங்கள்‌. 


51ம்‌ பகீகமீமுதல்‌- 

நித்யோத்ஸவ, பக்ஷோதீஸவம்‌, போன்ற மற்ற உத்ஸவஙகளும்‌ விதி 
முறைகளும்‌ அதன்‌ பயன்களும்‌.ஸவயம்வயகத திவ்யக்ஷேதரந௩ களில்‌ 
நித்யோத்ஸவத்தின்‌ பேதங்கள்‌. 

பஞ்சபர்வ உதீஸவத்தின பெயர்கள்‌. ஒரேமாதததிலதிதி, நக்ஷரதரஙச்கள்‌ 
இரண்டுமுறைவந்தால்‌ அவற்றை அனுஷ்டிக்கும்விதம்‌. 


53ம்‌ பகீகம்முதல்‌- 
மாஸோத்ஸவநகள்ககூிணாயன உத்தராயணபேதப்படி 
அனுஷடிக்கும்விதம்‌. 


ம பககமமுதல - 

1-சித்திரை மாத உத்ஸவத்தில்‌ ஜலக்ரீடாஉத்ஸவம்‌, 
மற்றுமீஒன்பது விதமான யுத்தங்கள்‌ என்கிற பெயரில்‌ 
உதஸவங்கள்‌. வஸநீதோதீஸவமும; 

ஈரவாடையுடன்‌ வீதி உதீஸவமும்‌ அதன்‌ காரணஙசஈ்கள்‌.தர்சிப்பதன்‌ 
பலன்கள்‌. 


55-ம்‌ பக்கம்முதல்‌- 

2-வைகாசி விசாகோத்ஸவம்‌. தின நிர்ணயம்‌.அர்தீதம்‌ 

அதன்‌ பலன்‌.அதேமாதத்தில்‌ தவனோதஸவம்‌, மற்றும்‌ கஷ்ஹார 
உத்ஸவம்‌ செய்யும்‌ விதிகள்‌. 

காலநிர்ணயநகள்‌. கல்ஹார(அலீலி(அ)நீலோத் பலம்‌) புஷ்பத்தின்‌ 
அதி தேவதை. மூலவர்‌ உத்ஸவர்‌ முதலானவர்களுக்கு புஷ்பநங்களிலி 
எண்ணிக்கை பேதங்கள்‌. இநீதஉதீஸவத்தை அனுஷட்டி ப்பதால்‌ 
வரும்‌ பலன்கள்‌. 

5,4-ஜ்யேஷட்ட மாதம்‌,அல்லது ஆடி மாதத்தில்‌ திருமஞ்சனமும்‌ 
அதன்‌ பலன்களும்‌.ஆனி மாதத்தில்‌ 

ஸ்ரீஸுதர்சன ஜயந்திஉத்ஸவ நிர்ணயம்‌. 


57ம்‌ பக்கம்முதல்‌- 

5-ஆவணி மாதத்தில ்ரீஜயநதி உத்ஸவ நிர்ணயம்‌. 
கோகுலாஷட்டமிக்கும்‌ ஸ்ரீஜயந்திக்கும்‌ உள்ள தின பேதங்கள்‌. 

ஒரே மாதத்தில்‌ இரண்டு முறை திதி நக்ஷதீராதிகள்‌ வந்தால்‌ ஆசரிக்கும்‌ 
முறை. இவற்றில்‌ உத்தமாதி பேதகர்கள்‌.அர்கீயதான மந்தரம்‌.அதன்‌ 
பலன்கள்‌. நாவல்பழ நிவேதன முறை. ஸ்ரீக்ருஷணன்‌ தனியாக 
இல்லாத பக்ஷத்தில்‌ விமானாதிகளிலும்‌, மண்டபாதிகளிலும்‌ மூர்தீதி 
இருந்தால்‌ அவர்களுக்கு ஆறாதிக்கலாம்‌ என்பதற்கு வசனம்‌. 
இதைப்போலவே ஸ்ரீநீருஸிம்ம, ஸ்ரீராம, ஸ்ரீ வராஹஜயந்தி 
போன்றவற்றிற்கும்‌ செய்யலாம்‌ என்கிற ப்ரமாணம்‌. பாரணை 
விஷயம்‌. ்ரீகருஷ்ணஜயநதி உத்சவத்தின்‌ பலன்கள்‌. 


63ம்‌ பக்கம்முதல்‌- 

பவித்ரோதீஸவதீதின்‌ அர்த்த விசேஷங்கள்‌. உதீஸவத்தின்‌ 
காரணம்‌.தினத்தில்‌ மூன்றுவித (சாந்தீரமான, 

ஸெளர, வைஷ்ணவ) பேதங்கள்‌. 

இவற்றில்‌ உத்தமாதி பேதங்கள்‌. பவித்ரநகளில்‌ உத்தமாதி 
அளவுகள்‌.அதிவாஸ பவிதர லக்ஷ்ணஙகள்‌.த்வார பூஜையில்‌ 
விசேஷம்‌.சதுஸ்தானஙகளில்‌ பூஜாஎணணிக்கைகள்‌. தீர்த்த 
வாரிவிசேஷம:;பவிதீரமாலைகளைநீதுவிஷவக்ஸேனருக்கும்‌, 
அந்தமாலையினை அர்ச்சகருக்கும்‌ சாற்றிக்கொள்ளும்‌ முறை 
.பவிதரமாலையினை எல்லோரும்‌ தரிப்பதன்‌ பலன்‌. இந்த 
உத்ஸவதீதின்பலன்‌. 


70ம்‌ பக்கம்முதலீ-6-புரட்டாசி மாதம்‌ அபராஜித உத்ஸவம்‌ என்கிற 
விஜய தசமி. இதன்‌ காரணங்கள்‌. தின நிர்ணயம்‌. 

குதிரைவாஹன கரமம்‌. அந்தகுதிரை வாஹனத்திற்கும்‌ ரக்ஷாபந்தன 
வர்ம ஆறு திசைகளிலி பாணங்கள்‌ 
விடும்‌ முறைகள்‌. மந்தீரஙகள்‌. வன்னி மரத்திற்கு பூஜை. 
அந்த இலையினை அக்ஷ்தையுடன்‌ பகவானுக்கு ஸமர்ப்பிக்கும்‌ 
விதம்‌. அந்த இலையினை நாம்‌ சிரஸில்‌ தரிப்பதன பலன்‌. புரட்டாசி 
ஸ்ரவணம்‌ வராஹ ஜயந்தி உதீஸவம்‌. 


72ம்‌ பகீகம்முதல்‌- 
7-ஐப்பசிமாதம்‌ நரகசதுர்தசி (தீபாவளி) ஸ்னான விதி. 
தைலாப்யஙகம்‌. எம்பெருமான்‌ தைலத்தை சிரசில்‌ தரிப்பதன்‌ பலன்‌. 


73ம்‌ பகீகம்முதல்‌- 
ஆகீரயண (கதிர்‌ சாத்தி) உத்ஸவம்‌ அதன முறைகள்‌. மஹாலக்ஷ்மி 
உத்ஸவமும்‌ அதன்‌ பலன்களும்‌. 


74ம்‌ பக்கம்முதல்‌ - 

8-கார்த்திகை மாதம்‌ -தீபோத்ஸவ தின நிர்ணயம்‌.க்ரஹணம்‌ வந்தால்‌ 
செய்ய வேண்டிய முறை. இரண்டு முறை பெளர்ணமி வந்தால்‌ 
ஆசரிக்கும்‌ விதி. இந்த உத்ஸவ புராணச்சிறப்பு. 

விஷணு தீபம்‌ என்கிற தீபதீதின்‌ பூஜா முறைகள்‌. 

(சொக்கப்பனை என்கிற பெயரில்லை)தேவதைகள்‌. இந்த 
உத்ஸவதீதின்‌ பலன்கள்‌. 


77ம்‌ பகீகம்முதல்‌- 

9-மார்கழி மாத உஷத்கால பூஜையின்‌ காரணம்‌. வெண்பொங்கல்‌ 
போன்ற ஸாதவிக அன்னம்‌ நிவேதனம்‌ செய்வதன்‌ சிறப்பு.அதன்‌ 
பலன்கள்‌. 


79ம்‌ பகீகம்முதல்‌- 

மோக்ஷோத்ஸவத்தின சிறப்பு. உத்தர தாவரத்தின்‌ வழியே செல்வதன்‌ 
பலன்‌.ஆழீவார்களுக்கு மரியாதை செய்யும்‌ விதம்‌. பாராயணாதிகளின்‌ 
க்ரமஙகள்‌. 


80ம்‌ பக்கம்முதல்‌ - 

10-தைமாத உத்ஸவ விதிகள்‌. தைபுஷ்ய நக்ஷத்ர திருமஞ்சனமும்‌ 
பலன்களும்‌. ஊஞ்சல்‌ உதீஸவத்தின்‌ விதி முறைகள்‌.௮ 
தேவதைகள்‌. ஸம்ஸார சங்கிலியிலிருநது விடுபட வேண்டு மானால்‌ 
ஊஞ்சல்‌ சங்கிலியில்‌ எழுந்தருளியுள்ள எம்பெருமானை 
தர்சிக்கவுமென்கிற வசனம்‌. 


11-மாசி மாதத்தில்‌ தெப்போத்ஸவ விஷயம்‌. கால 
நிர்ணயம்‌. தெப்பதீதின்‌ அதி தேவதைகள்‌ தயானஙகள்‌. 


12-பங்குனி மாதம்‌ தாயார்‌ உதீஸவமும்‌, ஸ்ரீகாம வீரதம்‌,தாயார்‌ 
திருக்கல்யாண விஷயம்‌.அதன்‌ பலன்கள்‌. இதுபோல ப்ரதி தினமும்‌ 
ப்ரதிமாதமும்‌ ப்ரதி வதீஸரமும்‌ உதீஸவாதிகள்‌ செய்வதால்‌ நாடும்‌ 
நகரமும்‌ நலமுடன்‌ விளங்கும்‌ என்கிற பலஸ்ருதி விஷயம்‌. 
KKK - ள்ள --ஸ்‌ 

அடுத்ததாக கீரியாஸாகரம்‌- சம்பாகம்‌- 

ப்ரதிஷ்ட்டா விதிகளின்‌ ப்ரமாணதீதிரட்டு 

(வசன ஸாரம்‌ 3 வது பாகம்‌) 


க. றீ ராமன்‌ பட்டாச்சார்யார்‌. 
30-12-2006 


